௨ he 
பே ஓம்‌ சரவணபவ 1 
ட நீர்‌ முருகன்‌ புகழ்‌ மாஸ்‌ 3 


27-10-67 


௨௮6 


(ே 
சாமி யிரிண்டர்ஸ்‌ 
6, மெக்ளீன்‌ தெரு, சென்னை-800 001. 4 
2 - 57௦ 
6 பிரபவ ஜே ஐய்பசி மாதம்‌ 10.ம்‌ தேதி 50 


-0. Bhagavad Ramanuyja National Research Institute, Melukote Collecti 


இர. 


-unding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri 
i 


முருகன்‌ துணை. 
நினோ ஸர்‌ 

அன்புடையீர்‌, 
சென்னை பூங்கா நகர்‌, தங்கசாலை தெரு, 
நெ, 241-ம்‌, இல்லத்தில்‌ வசித்து வந்த | 
எது பெற்றோர்‌, காலஞ்சென்ற பெரிஞ்சம்‌ 
பாக்கம்‌ ரூய்யுசாஈ மி செட்டும்‌ ' 
அவர்களின்‌ நினைவாகவும்‌ அவரதுதுணைவி | 
யார்‌ திருமதி நீலாங்யான்‌ா அம்யமாண்‌ , 
அவர்களின்‌ நினைவாகவும்‌, சென்‌ னை 
கந்தசாமி கோயிலென வழங்கும்‌ I 
ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தானத்தின்‌ I 
60-வது வருடத்திய பிரபவ வருஷம்‌ 
ஐப்பசித்‌ திங்கள்‌ 10௨ (27—10-—௫81) 
கந்த சஷ்டி கோடியர்ச்சனை வைபவத்தின்‌ ' 
போது இலவச வெளியிடும்‌ மலர்‌. I 
பெயரன்கள்‌ ' மகன்‌ 
P.M. சேகர்‌ P. முத்துகுமாரசாமி | 
P, M. ரவிகுமார்‌ Prop: SWAMY Printers. ! 


). Bhagavad Ramanuyja National Reséarch Institute, Melukote Collec 
ப - ஆர்‌ 


கச? ஆ ஆண்ட பு வை வைர ம்ப 2 அணைத்‌ ஜு கதத...” கடட அலு அடை 


Funding: Tattva Hon alta. Digitization: eGangotri. 

நெஞ்சம்‌ உருகி தஞ்சம்‌ என்று அடைந்து தன்னை 
அர்ப்பணிப்பவரை, என்றும்‌ இளமையுடன்‌ இருக்கும்‌ ஞான 
குருவானகுமரன்‌ அஞ்சலென அடைக்கலமளித்து தன்னை : 
நாடியவரை மன;2அழுக்காற்றைப்‌ போக்கி இன்னல்களைக்‌ 
களைந்து இன்ப வாழ்வை அளிப்பவன்‌. வேல்கொண்டு 
'வினைகளைத்தீர்ப்பவன்‌. அவ்னுடைய கழல்களில்‌ தன்னை 
அர்ப்பணித்து அவனது சேவையையே தனது முதற் 
கடமை என்று இம்மலரை இலவசவெளிமீடாக அளிக்கும்‌ 
P. முத்துகுமாரசாமி (சாமி அச்சக்‌ உரிமையாளர்‌) அவர்‌ 
கள்‌, முருகனின்‌ சேவையை தொடர்ந்து செய்ய நீண்ட 
ஆயுளையும்‌, துன்பமற்று அமைதியான வாழ்வை யும்‌ 
அளிக்கும்படி அக்‌ க ந்தீனின்‌ கழல்களைப்‌ பணிவோமா க, 


இப்படிக்கு 
முருகதன்பன்‌ 


ப ட்‌ 
6-0. Bhagavad Ramanuja National Researctmsii, BARGE on. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
ஓம்‌ ததக வன்க 
சிவமயம்‌ 
குமர கிரி கவசம்‌ . 
» - கணபதி காப்பு : 
- காலமெலாம்‌ பாலனவன்‌ கணேசன்‌ திருவுடையோன்‌ 
“கூல'மொடு ஐம்முகத்தோன்‌ சுரனோடு நான்முகனும்‌ 
சீல மிகு திருமாலும்‌ தேடிவரும்‌ கரிமுகத்தோன்‌. 
்‌ மூலவினை மலைநீக்கி முழுச்‌ செல்வம்ருள்‌ புரிவான்‌ சலி 
குமரன்‌ குன்றினில்‌ இருக்கும்‌ குமரனை யான்பாட 
குறைகள்‌ ஒன்றும்‌ வாராமல்‌ குணக்‌ கணபதியே அருள்வாய்‌. 
- முருகர்‌ காப்பு 
எப்பொழுதும்‌ வாடார்‌ எதிலுடன்‌ இருப்பார்‌ 
'எக்காலமும்‌ புகழ்ப்‌ பெறுவர்‌-இத்தரணியில்‌ 
எம்கோன்‌ குமரன்‌ குன்றினில்‌ இருக்கும்‌ 


ஸம்‌. சிக்க வப கிரக சய ப Melukote. Collection. 


Funding: Tattva Heritage FoundatiofgfrAata. Digitization: eGangotri. or 


அரனிடம்‌ அளவில்லா வரம்‌ பெற்ற சூரபத்மனின்‌... 
கொடுமைதனை ஒழிக்க தேவர்கள்‌ எல்லாம்‌ : 
'இவசக்தியைத்‌ தேடி நாடி. வேண்ட, அம்மை அப்பரும்‌ 
அருள்‌ கூர்ந்து, ஓர்‌ குமரன்‌ அவதரிப்பான்‌ எனச்‌ 
சக்தியும்‌ சிவமும்‌ சேர்ந்தோர்நாள்‌ அர்த்தநாரி ஆகி 
ஐந்து முகத்துடன்‌ அதோமுகமும்‌ சேர்ந்து ஆறுமுகமாகி 
அவ்‌ஆறுமுகவிழியில்‌ ஆறுதீப்பொறி வெளிவர , 

அதனைச்‌ சரவணப்போய்கைதனிலிட-அவை 

மூவிரண்டு உருவாகித்‌ தவிழ அக்குழவி 

கார்த்திகைப்‌ பெண்களால்‌ வளர்ந்து ஒங்க: ' 10 
ஓடிவிளையாடி மகழ்ந்திருக்கும்‌ நேரத்தில்‌ 

சக்தியும்‌ சிவமும்‌ இடைதனில்‌ வந்து 

அவ்வுருவம்‌ ஆறினையும்‌ அணைத்து அகமகிழ்ந்து 

'ஓர்‌ உருவாக்கி இடைதனில்‌ இருத்தி, 


\ CC-0. Bhagavad Ramanuyja National Research Institute, Melukote Collection. 


த்‌ அ உட ன்‌ த்‌ 


Funding: Tattva Meritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 1, 


கந்தன்‌என-பெயர்சூட்டி மகிழ, குமரனும்‌ 
தவவீரருடன்‌ அந்த மர்‌.தனத்தில்‌ களிப்புடன்‌ இருந்தான்‌ 
அச்சமயம்‌ அரனை வழிபட அயன்‌ செல்ல, 
சுந்தனைக்‌ கண்டும்‌ காணாதவராகச்‌ செல்ல, 
அவ்‌ அயனை அழைத்து உமது தொழில்‌ யாது? என 
யாம்‌ பிரம்மம்‌ என மொழிந்து-மற்றும்‌ 20 
படைப்புத்‌ தொழில்‌ என்று கூற-அதன்‌ 
மூல மந்திரம்‌ யாது என வினவ, 
ஓம்‌ என்று சொல்ல, அதன்‌ தத்துவம்‌ யாது என 
அயனும்‌ விடை அளிக்காமல்‌ விழிக்க, 
அவ்‌ அயனைக்‌ குட்டிச்‌ சிறை இருத்திய கோமான்‌ 
தானே சிவன்‌ அயன்மால்‌ என ஆஃ. 
அருட்டித்‌ தொழிலுடன்‌, ஆக்கல்‌, அழித்தல்‌, காத்தலும்‌, 
முத்தொழிலுக்கும்‌, முத்தமிழுக்கும்‌ முதல்வன்‌ ஆயினான்‌, 
இதனை அறிந்த சிவ-சக்தி வந்து அயனை விடுவித்து, “ 
ம்‌ எஞ்சிகால்லுச்சூபொகுண்வருமேர்‌: எப! Collectigp. | 


Q சால்ள்ணழீர்லைஞ்கிஷக வான்‌ ஓரீவவிரி 200: eGangotri. 
சொல்லுவோம்‌ எனச்சொல்லி-அதற்குப்‌ 
பொருள்‌ உரைத்து, சாமிக்கு சாமிநாதனானார்‌, 
_ சிவசக்தி குமரனை அழைத்து அருள்விழி நோக்கி, 
இருத்தி, அந்தகர்கள்‌ செய்யும்‌ அநியாயம்‌ ஒழிக்க, 
உலகமக்கள்‌ குறைதரக்‌ காரணமாய்‌ உதித்த, 
கந்தா முருகா! அருகில்‌ வருகவென அழைத்த, 
அருட்‌ சக்தியிடம்‌ சீர்காழி வீரவேல்‌ பெற்று, 
தானைகளுடனே தடம்தோள்‌ திருமுருகன்‌, ப ள்‌ 
திருச்செந்தூரிலே இளைப்பாறிய குமரன்‌, 420 
தம்பி வீரவாகுவை சூரனிடம்‌ தூது அனுப்ப, 
சூரபத்மனும்‌ தேவர்களை விடுவிக்க இசையாததலால்‌, 
திருக்குமரன்‌ வெகுண்டு. எழுந்து-போர்முனையிலே, 
மாயா வித்தாரகனையும்‌ மாயக்‌ கிரியையும்‌ 
ஆயிரம்‌ சிரமும்‌, இரண்டாயிரம்‌ கரங்களுமுடைய . 
சிங்கமுகா சூரனையும்‌ வென்று- அனந்த 
CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


ட 


Funding: Tava Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. | 


கோடி அவுணர்களையும்‌ அழித்து 

சக்‌திவேலால்‌ சூரபத்மனின்‌ மாயமெலாம்‌ ஒழித்து, 
வெற்றிவேலால்‌ பலவித சரமது-பின்‌ ்‌ 
வீரவேலால்‌ மாய மாமரத்தினை இருகூறுக்கு. :** 


அவ்விரு உடல்‌, சேவலும்‌ மயிலுமாய்‌ எதிர்த்துவற, . 


சேவலைக்‌ கொடியாக்கி, மயிலை ஊர்தியாக்கி, 
.மயில்மேல்‌ அமர்ந்து தேவர்கள்‌ சிறை மீட்ட, 


செல்வக்குமரா! தீராதிதீரா, தனதயாளா கரணம்‌. 


சூராதி சூரா! சூரசம்மாரா! சரணம்‌, சரணம்‌, 
வீராதி வீரா! வேல்‌ அலங்காரா! சரணம்‌-சரணம்‌, 
தேவாதி தேவா தெய்வயானை மணவாளா சரணம்‌, 
வல்லவர்க்கு வல்லவா வள்ளி மணவாளா சரணம்‌.. 
எளியார்க்கு நல்ல எழில்‌ அலங்காரா சரணம்‌, 
சண்டப்‌ பிரசண்ட சத்ரு சம்மாரா வருக வருக 
கலகலவென எம்கருணையே வருக வருக, 
சலசலவென சடுதியில்‌ வருக வருக, 


50 


60 


CC-0. Bhagavad Ramanyja National Research Insitute, Melukote Collection. 


a 


தா ன்குஷ்கரீகளே வருக வகு கவா, Kolkata. Digitization: த 


நான்கு கவிக்கு அரசே நலமே வருக வருக, 

முத்தமிழுக்கும்‌ முதலே வருக வருக, 
ரங்கநாதரின்‌ முத்துக்‌ குமரா-வருக வருக 

ஆறு சிரம்‌ கொண்ட அலங்காரா வருக வருக 

அருள்‌ நிறைந்த அன்பு ஜோதிச்‌ சுடரே 

நா மூன்று கண்ணும்‌ நல்வளச்‌ செவ்வாயும்‌, 

ஈராறு காதினில்‌ கவசக்‌ குண்டலமும்‌, 

செங்கதிர்‌ ஒளியும்‌ திருமேனியின்‌ அழகும்‌ 

_ கஸ்தூரி. சந்தணம்‌ கமுகின்‌ மணமும்‌, 

திருநீற்று அழகும்‌ திருச்செந்தூர்‌ எழிலும்‌ 

ஈராறு கரம்‌ அதில்‌ ஈடில்லா ஆயுதமும்‌, . 

கோழிக்‌ கொடியும்‌ எம்கோமான்‌ அழகும்‌ 

அருட்கையும்‌ திருவருள்‌ பார்வையும்‌, 

திருக்‌ கையில்‌ வேலும்‌ தீவிரப்‌ பார்வையும்‌, 

ருத்திராக்ச மாலையும்‌ உடன்‌ சங்கு மணியும்‌, 

கனமணித்‌ தாவடமும்‌ கனத்த ஆரமும்‌, 

மார்பில்‌ நல்‌ மகர கண்டிகையும்‌, 

புயபலக்‌ &ர்த்தியும்‌ புன்சிரிப்பு அழகும்‌ 

்‌ அழகிய வதனமும்‌ அகண்ட மார்பும்‌, 

- இற்றிடை:அதனில்‌ சிறந்த பீதாம்பரமும்‌, 


CC-0. Bhagavad Ramanyja National Research Institute, Melukote Collection. 


70 


80 


ராபா ர்க Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


_ பிகடுடைச்‌ சொலிப்பும்‌ பள பள வென, { 
ல்‌ சுடர்போல்‌ சரவண பவன்‌, 
டை குஞ்சம்‌ ! புறம்‌ அசைய 
பகல்‌ பன பபர்‌ உதா என 
தக குறடு பாதத்தில்‌ இலங்கப்‌ 
புனிதனே தின்னக்‌ ப கத - 
புகழ்ந்து உனைப்பாடி புகழ்மாலை சூடிட, : 90 
தகுதிமி தகுதிமி தகுதாம்‌ திரிபட என 
தத்தித்‌ தித்தோம்‌ என தாளங்கள்‌ ஒலிக்கத்‌, 
- தாண்டவம்‌ ஆடி சதுர்‌ மறையோர்கள்‌ 
முப்பத்து முக்கோடி தேவர்கள்‌ மதிழ்ந்திட, 
சிலம்பத்தின்‌ ஒசை ஜெய ஜெய வென்‌ றிட 
டம டம டமடம என தவில்‌ முரசொலிக்க, 
- ம்‌ பூம்‌ பூம்பூம்‌ என கொம்புகள்‌ ஊதிட, 
பம்பை உடுகைப்‌ பலப்பல வாத்தியம்‌, . 
சரணம்‌ சரணம்‌ சரணம்‌ எனத்‌ 
தொண்டர்கள்‌ எல்லாம்‌ சூழ்ந்து உன்புகழ்‌ பாட, 100 
வேடிக்கை விருப்புடன்‌ காவடிகள்‌ ஆடிட 
மசசக காவடி, மரகதக்‌ காவடி, முத்துக்‌ காவடி, 
பால்காவடி, பழக்காவடி, மலர்க்‌ கர்வடிகள்‌ ஆடிட, 


ப கம்சும்‌சும்தம்‌ என பும்ஸ்சள்‌ ஒலிக்க வப, Melukote Collection. 


௬... ௨௧௦ 


9: I attva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


கிணில்‌ ணிங்‌ என மணிஓசை ஒலிக்க, 

டண்‌ டண்‌ டண்டண்‌ என தாளங்கள்‌ ஒலிக்க, 

ஏம பும்‌ பும்பும்‌ என சங்குகள்‌ ஊதிட, 

சலிம்‌ தாளம்‌ தனால்‌ தளாங்‌ தளாங்‌ என, 

“ண ரணம்‌ சரணம்‌ என சரணமடை ர்‌ 

எப்பிறவியிலும்‌ உனையே பிக்க னும்‌ 

வண பவா, சண்முகா, குமரா சரணம்‌ 

வண்‌, சாமரம்‌ நின்‌ இருபுறமும்‌ வீட, 
வடிக்கை விருந்துடன்‌ அடியார்கள்‌ கூடிட, 

மல்லிகை முல்லை மலர்மாலை அசைந்திட, 

கடப்பமாலை கழுகு கம கம கமகம என, 

வலக்‌ கரத்தில்‌, அருள்வடிவேல்‌ இலங்கட, 

நவவீரர்கள்‌ புடைசூழ்ந்து வந்திட்‌, ' 

நான்கு வேத சதேத்தலைவா வருக வருக, 

சரணம்‌ சரணம்‌ குமரா, குருபரா சரணம்‌, 

வடிவேல்‌ அரசே வக்கிரமம்‌ அது நீங்டெ, 

மாற்முர்‌ வஞ்சகர்‌, வஞ்சமது நீங்டெ, 

வதன சிங்காரா ! மயில்‌ அலங்காரா! 

எம்‌ உயிர்க்கு அரசே! இறைவா சரணம்‌! 


‘ 110 


மீத 


குன்றம்‌ ஒத்கோர்கள்‌ இளமை கன்னல்‌ இருக்கப்‌ Collection. 


தை அன்த 


ம்‌ குன்ற திதிமூற Aap குகா அருள்வாய்‌ 9-4: eGangotri. 


குன்றம்‌ வந்தவர்கள்‌ குறைகள்‌ தீர்ந்து, . 
வாக்கிலும்‌ மனத்திலும்‌ நோக்கிலும்‌ இருந்து 
சகல சூன்யம்‌ சண்டாளங்களும்‌..' 

ஏவல்‌ மந்திரம்‌ தந்திரம்‌ எதுவானாலும்‌, 
வைப்பும்‌, இடும்‌ மருந்துகளும்‌ கண்ணேறும்‌, 
கடும்‌ வார்த்தைகளும்‌-தமியேனை . 
எதிர்த்திடும்‌, தகாதவர்கள்‌ விரோதமும்‌, 

குன்றம்‌ அமர்ந்த குமரா காக்க காக்க, 
விண்ணினாலும்‌ மண்ணினாலும்‌ பிலந்தினாலும்‌, 
நீரினாலும்‌ நெருப்பினாலும்‌ ஊர்தியினாலும்‌-மற்றும்‌ 
நடப்பன ஊர்வன விலங்குகளாலும்‌ எனக்கு 
எவ்விதமான விஷக்கடியாலும்‌-மற்றும்‌ 

வாதம்‌ பித்தம்‌ மேக ரோகங்கள்‌ 
பலப்பல.நோய்களும்‌ பக்கப்‌ பிளவும்‌ 

முடியாத்‌ துயர்களும்‌ குமரா முருகா என்றால்‌,.: : 
எவ்‌இடரும்‌ ஓட்டிய இறைவா அருள்வாய்‌, 

வேல்‌ வேல்‌ என்றிட வினைகள்‌ மாய்ந்திட, 
முன்பின்செய்த, தீவினைகள்‌ ஓடிய 

குமராயென திருவெண்ணீறு அணிந்தால்‌, முருகா 
தீயது தய்ந்தோடிட அருள்வாய்‌, 


01 


140 - 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


~ 


சரணமடைந்து ஓடிடச்‌ செய்வாய்‌ குமரா! 

கேடுகள்‌ ஒழித்து கேட்ட வரமும்‌ தந்தருள்வாய்‌, 
இதுமட்டுமல்ல இன்பமுருகா போற்றி 150 
சடாமுனியின்‌ சண்டித்தனமும்‌ அடங்கா முனியின்‌ 
அட்டகாசங்களும்‌ பேய்‌ உச்சிக்‌ காட்டேரி பிசாசு, 
பூதங்களும்‌ கொள்ளிவாய்‌ பேயும்‌ கொலையான உயிரும்‌, 
ஏமசாமம்‌, காலைமாலை சந்தியிலும்‌ முருகா .. - 
வழிமறிக்காமல்‌ வாய்விட்டு அலறிடாமல்‌ முருகா 
பயத்தினால்‌ வாய்குழறி உன்‌ நினைவு இழந்தாலும்‌, i 
முருகா குமரா குகாஎனச்‌ சொல்ல மறந்தாலும்‌, ்‌ 
எமப்பாசம்‌ வந்து எனை அணுகாமல்‌ காக்க, 

பாவ வினைகள்‌ எமைத்‌ தொடராமல்‌ காக்க காக்க, 

வஞ்சகர்‌ சவோசம்‌ வந்தணுகாமல்‌ காக்க 160 
சேடர்‌ கன்மமெலாம்‌ எமை அனுகாமல்காக்க 

பொருமை பொய்யர்கள்‌ எமை அணுகாமல்‌ காக்க 

கள்ளன்‌ குள்ளன்‌ கபட ர்‌ எமை அணுகாமல்‌ காக்க 

கிராதகர்‌ சூதர்‌ எமை அணுகாமல்‌ காக்க காக்க 

நரைதிரை மூப்பு வந்து அணுகாமல்‌ காக்க காக்க 

பம்‌ கரடி வணிகச்‌ எமை நின்‌ Ra ர்ன்யர்‌, Melukote Collection. 


agavad 


LL 


கே ள்‌ நினை Tattva Heritage Foundation, Kolkata Digitization: eGangotri. 
கடுகள்‌ நினைக்கும்‌ கெடுமதியார்களை ்‌ 
கூர்வடிவேலால்‌ குத்திப்‌ பிளந்து ரத்‌ | 
இிர்தூளி ஆக்கும்‌ நீலவண்ணன்‌ மருகா ்‌ 
மரன்‌ குன்று அமர்ந்த குமார குருபரா. .. 170 
ஓம்‌ ரீம்‌ ஐயும்‌ கிலியும்‌ ஒளவும்‌ செளவும்‌ 
சரவணபவா, சண்முகா, குமரர்‌ என்றிட : 
- உலகத்தில்‌ உள்ள உயிர்கள்‌ எல்லாம்‌ ட்‌ 
துன்பத்‌ துயர்கள்‌ நீங்கி இன்பமாய்‌ இருக்க,  * * 
வசிய வசிய சரவணபவா என்றிட ப ட்‌ 
அஷ்டாக்ஷரமும்‌ அனந்த வசியமும்‌ எ 
துர்தேவதை துட்டர்களையும்‌ குமரா நீ . 
துரத்தி அடித்துக்‌ காத்தருள்‌ குமரா! : 
நீ எம்மனதில்‌ நிர்மலாய்‌ இருக்க நீ பப்பு ப்பம்‌ 
எமக்கு அருள்வாய்‌ நீலமயில்‌ வானா ::, 0 


i 


நோயில்லா வாழ்வும்‌ குறையில்லாத்‌ ே ற்‌ 
ட ௪ [I ௪. ட்‌ தக ன்‌ 
கல்வியும்‌ செல்வமும்‌ குல றயாது இருக்கக்‌... 
குமரன்குன்று அமர்ந்த குமரா அருள்வாய்‌ 
சரணம்‌ சரணம்‌ சண்முகா சரணம்‌ 
கிருபுமுங்கு்று ௮ தைத்‌ தேவதேலகனைண்வ்‌! £௦, Melukote Collection. 


ட்‌ ட்‌ igitization: eGangotri. 

னில்‌ tage oundation,Kolkata. Digitization: e 
தருசிமெநி த செம்ம்லே சரணம்‌ சரணம்‌ சரணம்‌ 
பழனிப்பதி வாழ்‌ பாலதண்டாயுதா சரணம்‌ சரண : 
சுவாமி மலைவாழ்‌ சுப்ரமண்யா சரணம்‌ சரணம்‌ 


பவநாசா சரணம்‌ சரணம்‌ 190 


கழுகா சலனே கார்த்திகை மைத்தா சரணம்‌ 


கென்கதிர்காமா தரிசனம்‌ அளிப்பாய்‌ சரணம்‌ 


குன்றக்குடி வளர்‌ கு 


மரா குகா சரணம்‌ 


கைலங்கிரி கத்தரி ரத்தினகிரி சிவதிரி 

தோகைமலை கயிலமலை விறாலிமலை மருதமலை 
சென்னிமலை சிராமலை ஞானமலை கந்தம்லை 

கடம்பமலை பன்‌.றிமலை வேங்கடமலை கபிலமலை 

குமரமலை தணிகைமலை விராலிமலை சென்னிமலை 
விருதாசலம்‌ அருணாசலம்‌ சிவாசலம்‌ கொளஞ்சி 

சிக்கல்‌ சீர்காழி எட்டுக்குடி. எண்கண்‌ 200 
வயலூர்‌ வேலூர்‌ போரூர்‌ திருக்கோயிலூர்‌ 

திருமுருகன்‌ பூண்டி. திருச்செங்கோடு மைலம்‌ 

இப்படி எண்ணிலாக்‌ தலங்களைப்‌ போலவே சென்னையில்‌ 
குமரன்‌ குன்றில்‌ இருக்கும்‌ குமர வேளையும்‌ வணங்கி 


தெரிசனம்‌ செய்வோர்க்கு இடதும்‌ ESI ப்‌ Collection. 


CC-0. Bhagavad Raman 


EL 


ஆச அடர 


» Funding: Tattva Heritage. Foundation,Kolkgta, Pigitization: eGangotri. 
“இன்னலேதும்‌ வராது, வராது கழுபிகள்‌ 01 tt 


நெருங்காது காலனின்‌ பயம்‌ இருக்காது 


“குன்று அமர்ந்த குமரன்‌;இருக்‌க அவன்‌ வேல்‌ இருக்க. 


சேவல்‌ க்க மயில்‌ இருக்க சேந்தன்‌ இருந்தாள்‌ நாம்‌. 
தகித்த டோ வருவான்‌ குமரன்‌ 210 
'சேவல்கொடியுடன்‌ மாமயில்மீது காட்சிதருவான்‌ s 
பன்னிரு கண்ணா பரம தயாளா, சண்முகா என்றால்‌ 
மடமட என பன்னிரு கையால்‌ அனைத்துப்‌ . 
பாதமலரைக்‌ காட்டிப்‌ பரிபாலித்து ... 
வடிவேலால்‌ தம்வினைகளை.மாய்த்திடுவான்‌ 


நாடிநாடி தேடிதேடி வந்தோர்க்கு நலமுண்டா௫ம்‌, 
நவஜரெகத்தால்‌ நன்மைகள்‌ சேர்த்திடும்‌. 
சிவசக்தி வேலவன்‌ செயம்‌ அருஞம்‌ வேலவன்‌, 
குமரா முருகா என இருநீறு அணிந்தால்‌ 
சரவணபவ சிவ சண்முகன்‌ அருளால்‌, 
சென்மவினைகள்‌ திடுக்கிட்டு ஓடிடும்‌, 1 
தொல்லைகள்‌ நீங்கி சுகம்‌ அடைந்திடலாம்‌ த்‌ 
குமரா குகா என உள்ளம்‌உருகி கண்ணருவிகள்‌ 
கலகலவெனச்‌ சொரியத்‌ தொழுவோர்க்கு, ்‌ 
எக்காலமும்‌ துன்பமில்லை இன்பம்‌ இன்பம்‌, 


தேற்க்ணுசே RAEN திகழு ன்ருள்வான்‌ ௦௦ Collection. 


yi 


அட்பிலமியம்‌ 'இல்வியமும்‌ தரள] 902200: eGangotri. 
"கந்தன்‌ அருளாள்‌ கலைவாணி கல்வி அருள்வாள்‌, 
* அட்டமா இட்டமா சக்தியும்‌ சேர்ந்து வந்திடும்‌, 
்‌ சுந்தன்‌ கருணையால்‌ மங்களச்‌ செல்வம்‌ 230 
மனை எல்லாம்‌ பொங்கித்‌ திகழ்ந்திட 
_ நினைத்தது-எல்லாம்‌ நித்தம்‌ சித்தியாக, 
எமக்கு அருள்வாய்‌ நிமலன்‌ மருகர, 
அள்ளிக்‌ கொடுக்கும்‌ வள்ளி மணவாளா, 
முத்தி அளிக்கும்‌ தெய்வயானைக்‌ கணவா 
தேவாதி தேவா தேடி வந்தவர்க்கு சகாயா, 
கச்சியப்பருக்கு கனவில்‌ தோன்‌ றியவா , 
கந்தப்ப தேசியர்க்குத்‌ தணிகையில்‌ தோன்‌ றியவா, 
இராமலிங்கருக்கு கண்ணாடியில்‌ தெரிந்தவா, 
குமரகுருபரருக்கு ஊமையை நீக்கியவா, 240 
அகத்தியருக்கு அழகு தமிழ்‌ ஈந்தவா, 
ஒளவைக்கு சுட்டபழம்‌ தந்து அருளியவர,, 
சிதம்பர முனிவருக்குச்‌ சிவகதி தந்தவா, 
பாம்பன்‌ சுவாமிக்கு அருகில்‌ நின்றவா, 
இரு அருணகிரிக்கு உபதேசம்‌ செய்தவா,. 


ட்‌ திருப்புகழ்‌ அனுபூதி அலங்காரம்‌ பாடச்‌ செய்தவா, 


Bhagavad Ramghija National Research Institute, Melukote Collection. 


91. 


ச 


்‌ Funding: Tattva Heritage Foundation;Kolkata. Digitization: eGangotri. 
ல்‌ னறிகுஅரியவர்க்கும்‌ குமரா நீ, 
னார்க்கு இன்னபடி இன்பம்‌ அளித்தது போல்‌, 
த்‌ அருள்‌ தந்தருள்வாய்‌ குமரா! குகா! 
இக்குமரன்‌ குன்று அமர்ந்த குமரனை நினைத்து, 250 
குமரகிரி கவசம்‌ இதனை சிந்தனையில்‌ 


'சித்திப்போர்க்கு மாயஇருள்‌ போக்க, 


பிறப்பினைப்‌ போக்கி தித்திக்கும்‌ தேமதுரத்‌ 
திருவடியும்‌ காட்டி தீயது நீக்கி சக்தியும்‌, 

புத்தியும்‌, ஈரெட்டுச்செல்வமும்‌ ஈந்து அவன்‌ அருளும்‌ 
தந்து ஆட்கொள்வான்‌ என. சித்தர்களும்‌ 


- பக்தர்களும்‌ மோன முனிவர்களும்‌ குமரனை 


புகழ்ந்து கொண்டாடி. எது வேண்டியதும்‌ தந்து 
ரட்சிக்கும்‌ குமரன்‌ குன்று அமர்ந்த குமரனை, 
அந்தக்‌. குமரவேளை வணங்கி உய்வோம்‌. 260 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


91 


unding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotr 


மில தடந்தோள்‌ வாழ்க ! 


அறுமுகம்‌ வாழ்க ! 
“வெற்பைக்‌ கூறுசெய்‌ தனிவேல்‌ வாழ்க !. 
குக்குடம்‌ வாழ்க ! . , ்‌ 
செவ்வேல்‌ ஏறிய. மஞ்ஞை. வாழ்க 
யானைதன்‌ அணங்கு வாழ்க ! . 
மாறிலா வள்ளி வாழ்க! 
வாழ்கசீர்‌ அடியார்‌ எல்லாம்‌ £ 


% 

(0 

உருவா யருவா யுளதா யிலதாய்‌ ஸி 
. மருவாய்‌ மலராய்‌ மணியா யொளியாய்க்‌ 


ப ௬. ] 
 கருவாயு யிராய்க்‌ கதியாய்‌ விதயாய்‌ 
குருவாய்‌ வருவா யருள்வாய குகனே. . 
அழ ்‌ 


(ர்‌ ப்‌ ப) ஐ 
1 வேலும்‌ மயிலும்‌ துணை. 


. Bhagavad Ramanyja National Research Institute, Melukote இதி a 


-unding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri 
அவை A ல்‌ 0 அபலை ல அ அகவை. டவ 


எல்லாவிதமான 
ரப்பர்‌ ஸ்டாம்பு 
தமிழ்‌, ஆங்கிலம்‌, இத்தி, தெலுங்கு, மலையாளம்‌ 
தயாரிப்பதற்கும்‌” 
்‌ பிளாக்குகளுக்கும்‌ | 
அனுகுக : - I 


ந சாமி க கங்யெணி அ] 
8. மெக்வீன்‌ தெரு, 
தொலைபேசி: 21099 சென்னை-800 001: 
CINE CNIS 33 CLO CDG ௮௫௩௦ 
9 NEAT EXECUTION 


PROMPT DELIVERY 
9 MODERATE CHARGES 


PLEASE CONTACT: 21693 
SWAMY PRINTERS 


6, McLEAN STREET 
‘ MADRAS-600 001... 


1 111 ஆட்ட ண்ட்‌ பஷ பி 


ட வடக்‌ Ramanuja National Research Institute, Melukote Collec 


